மணியின்‌ வீடு 


ஒரு ஊரில்‌ ஒரு பூச்சி இருந்தது. 





அந்துப்பூச்சியைப்‌ பார்த்து மற்ற எல்லாப்‌ பூச்சிகளும்‌ பயந்து ஒடும்‌. ஏன்‌ 
என்று கேட்டால்‌ மணி மற்ற எல்லாப்‌ பூச்சிகளையும்‌ விட பெரிதாக 
இருக்கும்‌. அதனால்தான்‌ மாற்றப்‌ பூச்சிகள்‌ எல்லாம்‌ மணியைப்‌ பார்த்து 
பயந்து ஓடும்‌. 





இதய 


அந்தக்‌ காரணத்தினாலேயே மணி வெளியே போகாமல்‌ வீட்டில்‌ சோகமாக 
இருக்கும்‌. மணிக்கு நண்பர்களே இல்ல. 





மற்ற எல்லாப்‌ பூச்சிகளையும்‌ விட மணி கடினமாக உழைத்து அதனுடைய 
அளவுக்கு ஏற்ற மாதிரி பெரிய விட்டை ஒன்றைக்‌ கட்டி வைத்திருந்தது. 





ஒரு நாள்‌ அடை மழை வந்தது.அதனுடன்‌ பலமான காற்று வீசியது. அங்கு 
இருந்த குட்டி வீடுகள்‌ எல்லாம்‌ காற்றோடு பறந்து போய்‌ விட்டது. 





மாற்றப்‌ பூச்சிகள்‌ எல்லாம்‌ அடை மழையில்‌ விட்டை இழந்து, குளிரில்‌ 
செத்துக்‌ கொண்டு இருந்தன. அப்பொழுது மணி வெளியே வந்து மற்ற 
எல்லா பூச்சிகளையும்‌ தன்னுடைய வீட்டிற்குள்‌ அழைத்து அடைக்கலம்‌ 
கொடுத்தது. 


























அப்பொழுது எல்லாப்‌ பூச்சிகளும்‌ மணியின்‌ விட்டிற்குள்‌ சென்றன. அப்பொழுது 
தான்‌ மாற்றப்‌ பூச்சிகள்‌ மணியின்‌ இளகிய மனத்தைப்‌ புரிந்து கொண்டன. 


யாரையும்‌ உருவத்தைப்‌ பார்த்து ஐடா போடக்கூடாதுஎன்று புரிந்து கொண்டன. 
அன்றில்‌ இருந்து எல்லோரும்‌ நல்ல நண்பர்களாக இருந்தார்கள்‌. 





நன்றி வணக்கம்‌! 


